GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[Regd . No. TN /CCN / 467 /2012 - 14 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 1.60 Paise . 


OFIA 


NMENT 


Ama 


WILN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


gre 


JU 


TRUTHA 


BMW 


ALONE TO 


RIUMPH 


PUBLISHED BY AUTHORITY 


No . 15 ] 


CHENNAI, WEDNESDAY, APRIL 11 , 2018 
Panguni 28 , Hevilambi, Thiruvalluvar Aandu - 2049 


Part Ill - Section 1( a ) 
General Statutory Rules, Notifications , Orders , Regulations , etc ., 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


TOURISM , CULTURE AND RELIGIOUS ENDOWMENT DEPARTMENT 


Amendment to the Religious Institutions (Lease of Immovable Property) Rules 


.. 


36 - 37 


DTP — III-1(a)-(15 )— 1 


[ 35 ] 


36 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part III - Sec . 1(a ) 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


TOURISM , CULTURE AND RELIGIOUS ENDOWMENT DEPARTMENT 


Amendment to the Religious Institutions (Lease of Immovable Property ) Rules . 


[ G . O . MS. No. 73 , Tourism , Culture and Religious Endowment ( RE4- 2 ), 28th March 2018 , பங்குனி 14 , ஹேவிளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 


No . SRO A - 15/ 2018 . - In exercise of the powers conferred by sub - section ( 1 ) read with clause (xiii ) of sub - section (2 ) 
of Section 116 of the Tamil Nadu Hindu Religious and Charitable Endowments Act , 1959 ( Tamil Nadu Act 22 of 1959) , the 
Governor of Tamil Nadu hereby makes the following amendment to the Religious Institutions (Lease of Immovable Property ) 
Rules , 1963 : 


AMENDMENT 


In the said Rules , in rule 5 , in clause ( viii ), for the expression , “ other objectionable trade or business . , the expression 
“ other objectionable trade or business contrary to the Hindu religious sentiments” shall be substituted . 


EXPLANATORY NOTE 


The Religious Institutions (Lease of Immovable Property ) Rules , 1963 prescribe conditions for lease of properties and 
rights of religious institutions. Rule 5 of the said Rules prescribed the particulars to be furnished in the auction notice. Since 
the conditions for Lease were prescribed long ago , amendments have been issued with G . O . ( Ms) .No. 155 , Tamil Development , 
Culture and Religious Endowments Department, dated 28 -07 - 2006 clause (viii ) of rule 5 of the said Rules , as amended by 
the said Government Order provides that the shops and buildings shall not be leased out to run liquor shops, mutton shops 
or any other objectionable trade or business. 


2 . In the Eleventh report of the Committee on Delegated Legislation ( Thirteenth Assembly ), the Committee has suggested 
to consider , whether the expression , " contrary to the Hindu Religious Sentiments " , be included after the term , " objectionable 
trade or business ” in the above said clause . The said suggestion of the Committee has been considered by the Government 
and it is decided to amend the existing rule accordingly . 


3 . 


The Notification is intended to give effect to the above decision . 


அறிவிக்கை 


1959 ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய அறநிலைக் கொடைகள் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 22 /1959 ) பிரிவு 116 , 
உட்பிரிவு (1) மற்றும் உட்பிரிவு ( 2) கூறு (xili)- ல் வழங்கப்பட்ட அதிகாரங்களைக் கொண்டு மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் 
1963 - ஆம் ஆண்டு சமய நிறுவனங்கள் ( அசையா சொத்துக்கள் குத்தகைக்கு விடுதல் ) விதிகளுக்கு பின்வரும் திருத்தங்களை 
இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , விதி 5 கூறு ( viii ) - ல் மறுக்கத்தக்க வேறு வர்த்தகத்திற்கு அல்லது வியாபாரத்திற்கு குத்தகைக்கு 
விடக்கூடாது என்ற கூற்றிற்கு பதிலாக " இந்து சமய உணர்வுகளுக்கு மாறான , மறுக்கத்தக்க வேறு வர்த்தகத்திற்கு 
அல்லது வியாபாரத்திற்கு குத்தகைக்கு விடக்கூடாது என்ற கூற்று மாற்றீடு செய்யப்பட வேண்டும் . 


மாறான , மறுக்கத்தக்க வேறு வர்த்தகத்திற்கு 


Apr . 11 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


3 > 


விளக்கக் குறிப்பு 


சமய நிறுவனங்கள் ( அசையா சொத்துக்கள் குத்தகைக்கு விடுதல் ) விதிகள் , 1963 - ல் அறநிறுவனங்களுக்குச் 
சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு விடுதல் மற்றும் சமய நிறுவனங்களின் உரிமைகள் தொடர்பாக விதிமுறைகள் 
வகுக்கப்பட்டுள்ளன . அதில் விதி 5 - ல் ஏல அறிவிப்பில் குறிப்பிடப்பட வேண்டிய விவரங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது . 
மேற்படி விதி வகுத்து பல ஆண்டுகள் கடந்த நிலையில் மேற்காணும் விதிக்கு , அரசாணை ( நிலை ) எண் 155 , தமிழ் வளர்ச்சி , 
பண்பாடு மற்றும் அறநிலையங்கள்துறை, நாள் 28 - 7 - 2006 - ல் திருத்தங்கள் வெளியிடப்பட்டது . மேற்படி அரசாணையில் 
வெளியிடப்பட்ட திருத்தத்தின்படி விதி 5 , கூறு (vili)-இல் மேற்படி கடைகள் மற்றும் கட்டிடங்களை மதுக் கடைகள் , 
இறைச்சிக் கடைகள் அல்லது மறுக்கத்தக்க வேறு வர்த்தகத்திற்கு அல்லது வியாபாரத்திற்கு குத்தகைக்கு விடக்கூடாது என 
விதித்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது . 


2 . சட்டமியற்றும் அதிகார ஒப்பளிப்பு குழு ( 13 - வது சட்டப்பேரவை ) 11 - வது அறிக்கையில் , “ மறுக்கத்தக்க வேறு 
வர்த்தகத்திற்கு அல்லது வியாபாரத்திற்கு என்பதற்கு பின்னர் “ இந்து சமய உணர்வுகளுக்கு மாறான " என்ற வாசகத்தை 
சேர்க்கலாமா என்பது குறித்து பரிசீலிக்குமாறு பரிந்துரைத்துள்ளது . குழுவின் பரிந்துரை அரசால் பரிசீலிக்கப்பட்டு , அதன்படி 
விதியில் உரிய திருத்தம் மேற்கொள்ள முடிவு எடுத்துள்ளது . 


3 . இந்த அறிவிக்கை மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


அபூர்வ வர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


